GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No . TN /CCN /467 / 2009 -11 . 
[ Price : Rs. 4 .00 Paise . 


Price: No TA.CCHabz/2009-11. 


TOFT 


PA 
. 

. 
RE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


MILNA 


JPCE 


GOVERS 


NADU 


UK 


TRUT 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


TIUMPHS 


No . 18 ] 


CHENNAI, WEDNESDAY, MAY 13 , 2009 
Chithirai 30 , Thiruvalluvar Aandu - 2040 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


FINANCE DEPARTMENT 
Unconditional and irrevocable guarantee on the 

repayment of principal with interest on the Bonds 
to be issued for certain period by the Tamil Nadu 
Electricity Board , Chennai 


146 


HEALTH AND FAMILY WELFARE 

DEPARTMENT 
Charitable Endowments Act: 

Vesting of Property and Scheme for Administration 
relating to Endowment Fund for: 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 
Tamil Nadu Buildings (Lease and Rent Control) Act 
Amendments to Notification .. . .. 147 - 148 

INDUSTRIES DEPARTMENT 
Acquisition of Land for Industrial Purposes Act 
Amendment Notification . 

. . 148 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 
Disputes between Workmen and Managements 

referred to Industrial Tribunal for adjudication .. 148 - 149 
Disputes between Workmen and Managements 

referred to Labour Courts for adjudication .. 149- 154 
திருத்த அறிவிக்கை 

. . 154 


Dr. S . V .R . Sanjeevi Rajah , Professor of Surgery 

(Retd .) Government Theni Medical College , 
Theni, Contribution of Funds towards 
Gold Medal Examination for MBBS Students .. 146 - 147 


“ Dr. K . P . Ananthan Memorial Cash Award " for 

the MBBS Students who stand first in 
Physiology in the University Examination (Both 
Theory and Practical) at Thanjavur Medical 
College , Thanjavur .. 


PUBLIC DEPARTMENT 
Census of the Population of India during the 
year 2011 

TRANSPORT DEPARTMENT 
Land Acquisition Act — Amendments to Notification .. 


.. 


. 


154 


147 


154 


D . T. P . - 11 -2 ( 18 ) — 1 


[ 145 ] 


146 


[Part II— Sec. 2 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


FINANCE DEPARTMENT 


Unconditional and irrevocable guarantee on the repayment 

of principal with interest on the Bonds to be issued 
for certain period by the Tamil Nadu Electricity Board , 
Chennai. 


that the said amount be vested in the Treasurer aforesaid 
and be held by him and his successors in office , subject 
to the provisions of the said Act, and to any rules , which , 
from time to time, may be or shall deemed to have been 
made thereunder , upon trust for purpose and subject to the 
conditions setforth in the Schemes settled under Section 5 
of the said Act for the administration of the said Fund . 


II. SCHEME FOR ADMINISTRATION 


[G . O . Ms. No. 161, Finance (Loans and Advances Cell), 
23rd April 2009 , Chithirai 10 , Thiruvalluvar Aandu - 2040 .] 

No. 11 ( 2 )/FIN /204 / 2009 . - In exercise of the powers 
conferred under clause ( 1 ) of Article 293 of the Constitution 
of India and in supersession of the Notification issued in 
G .O . Ms. No . 27 , Finance (L & A Cell) Department, dated 
28th January 2009 and published on page 67 in Part II 
Section 2 (Issue No. 5 ) of the Tamil Nadu Government 
Gazette , dated the 11th February 2009, the Governor of Tamil 
Nadu hereby guarantees unconditionally and irrevocably the 
repayment of principal to the aggregate value of Rs. 600 
Crores (Rupees Six hundred Crores only ) together with interest 
and other charges thereon on the bonds to be issued during 
the year 2008 - 2009 and from 1 -4 -2009 to 30 -6 - 2009 by the 
Tamil Nadu Electricity Board , Chennai-600 002 , till the principal 
is redeemed fully from the date of issue of bonds . 


Whereas an application has been made to the Government 
of Tamil Nadu under clause (b ) of sub -section (i) of Section 
6 of the Charitable Endowments Act, 1890 (Central Act VI 
of 1890), by Dr. S . V . R . Sanjeevi Rajah (Retired ), the donor 
of the Endowment Fund specified above , for settling the 
Scheme for the administration of the said Fund . The Governor 
of Tamil Nadu in exercise of the powers conferred by Section 
5 of the said Act, hereby settles the Scheme setforth in the 
Schedule below for the administration of the said Fund and 
appoint from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette as the date on which the 
Scheme as settled shall come into operation . 


SCHEDULE 


P . UMANATH , 
Deputy Secretary to Government. 


HEALTH AND FAMILY WELFARE DEPARTMENT 
Notifications under Charitable Endowments Act . 


The Endowment Fund shall be called as “Dr. S .V . R . 
Anatomy Gold Medal Examination " The Gold Medal 
Examination has to be conducted by the Department of 
Anatomy for the very first batch of MBBS students and later 
this Gold Medal Examination has to be conducted by the 
Department of General Surgery when this very first batch of 
MBBS students appear for their final year examination in 
Surgery and thereafter the name of the endowment to be 
named as “Dr. S . V .R . Surgery Gold Medal Examination ” to 
be conducted every year from the Department of Surgery 
only . 


Vesting of Property and Scheme for Administration relating 

to Endowment Fund for Dr . S . V . R . Sanjeevi Rajah , 
Professor of Surgery (Retd .), Government TheniMedical 
College , Theni, Contribution of Funds towards Gold 
Medal Examination for MBBS Students under the Act. 


[G . O . Ms. No. 422, Health and Family Welfare (E1) , 

17th December 2008, Margazhi 2 , Thiruvalluvar 
Aandu - 2039. ] 


2 . The Government TheniMedical College , Theni INSIGNIA 
shall be embossed on the obverse or reverse side of the 
Gold Medal. 


No. 11 (2 )/HF /205 /2009 . — In the matter of the Charitable 
Endowments Act, 1890 (Central Act VI of 1890 ) and in the 
matter of Endowment Fund for Dr. S . V . R . Sanjeevi Rajah , 
Professor of Surgery (Retd .), Government Theni Medical 
College , Theni Contribution of funds towards Gold Medal 
Examination for MBBS Students . 


3. The Dean , Government Theni Medical College , Theni 
shall be the administrator of the Fund and shall deposit the 
amount furnished by the donor Dr. S . V . R . Sanjeevi Rajah 
with the Treasurer of Charitable Endowments . Government 
of Tamil Nadu , Chennai-2 who will invest or reinvest the 
amount and proceeds in Government securities to the best 
interest of the Funds . 


4 . The interest accrued annually shall be utilized for 
purchase of Gold Medal every year and it shall be given 
to the best student annually on the College Day. 


1. VESTING OF PROPERTY . 
Whereas an application has been made to the Government 
of Tamil Nadu under clause (b ) of sub -section (i) of Section 6 
of the Charitable Endowments Act , 1890 (Central Act VI of 
1890) by Dr. S . V . R . Sanjeevi Rajah , the donor of the 
Endowment Fund specified above for vesting Rs. 60, 000 /- 
(Rupees Sixty Thousand only ) in the Treasurer of Charitable 
Endowments appointed under the said Act for the State of 
Tamil Nadu . The Governor of Tamil Nadu in exercise of the 
powers conferred by Section 4 of the said Act, hereby directs 


5 . As and when there is need for more funds to conduct 
this examination , funds will be contributed by the donor or 
any one of his family members to conduct this examination 
periodically every year . 


6 . The unutilized amount accrued in the past shall be 
added to the Corpus of the Fund . 


May 13, 2009 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


147 


7 . The best student shall be selected by the adjudicating 
Committee comprising of the following members : 

(i) The Dean , Government Theni Medical College, 
Theni. 


from the date of publication of this Notification in the 
Tamil Nadu Government Gazette as the date on which the 
Scheme as settled shall come into operation . 


SCHEDULE 


(ii) The Vice Principal. 

( iii ) Professor and Head of Department of the 
Department of Anatomy . 

( iv ) Professor and Head of Department of the 
Department of Surgery . 


1. The Endowment Fund shall be called as 
" Dr. K . P . Ananthan Memorial Cash Award ” for the MBBS 
Students who stand first in the University Examination in 
Physiology both in Theory and Practical at Thanjavur Medical 
College, Thanjavur. 


2 . The cash award be given to the MBBS student who 
stand first in the University Examination in the Physiology 
both in Theory and Practical. 


Vesting of Property and Scheme for Administration relating 

to Endowment Fund for " Dr. K .P . Ananthan Memorial 
Cash Award” for the MBBS Students who stand first 
in Physiology in the University Examination (Both 
Theory and Practical) at Thanjavur Medical College, 
Thanjavur under the Act. 


3. The Dean , Thanjavur Medical College , Thanjavur shall 
be the administrator of the Fund and shall deposit the amount 
furnished by Dr. Ganesan with the Treasurer of Charitable 
Endowments . Government of Tamil Nadu , Chennai who will 
invest or reinvest the amount and proceeds in Government 
securities to the best interest of the Funds . 


[G . O . Ms. No. 423, Health and Family Welfare (E1), 

17th December 2008, Margazhi 2 , Thiruvalluvar 
Aandu - 2039 .] 


4 . The interest accrued annually shall be utilized for 
making the cash award and it shall be given to the best 
student annually on College Day . 


5 . If more than one student stand first in the subject of 
Physiology in the University Examination , the cash award 
shall be equally distributed among the students . 


No. 1 (2 )/HF /206 /2009 . — In the matter of the Charitable 
Endowments Act, 1890 (Central Act VI of 1890 ) and in the 
matter of Endowment Fund for “ Dr. K . P . Ananthan Memorial 
Cash Award ” for the MBBS students who stand first in 
Physiology in the University Examination (Both Theory and 
Practical ) at Thanjavur Medical College , Thanjavur . 


6 . The student should be regular student and he should 
earn more than 85 % attendance in all the subjects in the 
first year. 


T. VESTING OF PROPERTY 


7 . The best outgoing student shall be selected by the 
Board of Examiners and its Chairman and recommended by 
the Dean , Thanjavur Medical College , Thanjavur. The 
recommendation shall be duly signed by the Chairman and 
Examiners and endorsed by the Dean , Thanjavur Medical 
College, Thanjavur. 

8 . Dr. Navaneethan , MSO (Ortho ) is one of the 
administrative , members for the Endowment. 


Whereas an application has been made to the Government 
of Tamil Nadu under clause (b ) of sub -section (i) of Section 6 
of the Charitable Endowments Act, 1890 (Central Act VI 
1890 ) by Dr. A . Ganesan , the donor of the Endowment Fund 
specified above for vesting Rs. 50 ,000/-(Rupees Fifty Thousand 
only ) in the Treasurer of Charitable Endowments appointed 
under the said Act for the State of Tamil Nadu . The Governor 
of Tamil Nadu in exercise of the powers conferred by Section 
4 of the said Act, hereby directs that the said amount be 
vested in the Treasurer aforesaid and be held by him and 
his successors in office , subject to the provisions of the said 
Act, and to any rules, which , from time to time, may be or 
shall deemed to have been made thereunder , upon trust for 
the purpose and the subject to the conditions setforth in the 
Scheme settled under Section 5 of the said Act for the 
administration of the said Fund . 


V . K . SUBBURAJ, 
Principal Secretary to Government. 


HOUSING AND URBAN DEVELOPMENT 

DEPARTMENT 


Amendment to Notification under Tamil Nadu Buildings 

(Lease and Rent Control) Act. 


II. SCHEME FOR ADMINISTRATION 


[G . O . Ms. No. 52 , Housing and Urban Development 

(Bud . 2), 6th April 2009. ) 


amil Nadu Act 18 ollowing am129971 


Whereas an application has been made to the Government 
of Tamil Nadu under clause (b ) of sub -section (i) of Section 
6 of the Charitable Endowments Act, 1890 (Central Act VI 
of 1890 ), by Dr. A . Ganesan , the donor of the Endowment 
Fund specified above, for settling the Scheme for the 
administration of the said Fund . The Governor of Tamil Nadu 
in exercise of the powers conferred by Section 5 of the said 
Act, hereby settles the Scheme setforth in the Schedule 
below for the administration of the said Fund and appoint 


No. II (2 )/HOU /207 /2009 . — Under clause (3 ) of Section 2 
of the Tamil Nadu Buildings (Lease and Rent Control) Act, 
1960 (Tamil Nadu Act 18 of 1960 ), the Governor of Tamil 
Nadu hereby makes the following amendment to the Home 
Department Notification No. 11 ( 2 )/HO /2997 /74 , published at 
pages 319 and 320 of Part 1|-- Section 2 of the Tamil Nadu 
Government Gazette , dated the 19th June, 1974 , as 
subsequently amended . 


148 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II - Sec. 2 


2 . The amendment hereby made shall come into force 
with effect on and from the date on which the District Judge , 
Dharmapuri district assumes charge . 


Manai, S .F . Nos. 130 -80 to 90 - 92 - name of the land 
owner /interested person - L . Nagarajan - 1425 Sq . Mtrs . 


M . F . FAROOQUI , 
Principal Secretary to Government. 


ENDMENT 


In the said Notification , in the tabular column, 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
in column , ( 2 ) against the entry " Every District Munsif within 
his local jurisdictions” in cloumn ( 1), for the words “Dharmapuri Disputes between Workmen and Managements referred to 
district " , the words " Dharmapuri district . Krishnagiri district ". 

Industrial Tribunal for adjudication . 
shall be substituted . 

இன்டெவ் டிரான்ஸ் , சென்னை . 
SURJIT K CHAUDHARY, 
Principal Secretary to Government. 

[ அரசாணை ( டி ) எண் 193 , தொழிலாளர் மற்றும் 

வேலைவாய்ப்பு ( அ1) த் துறை , 1 ஏப்ரல் 2009 .) 
INDUSTRIES DEPARTMENT 

No II (2 )/LE / 209/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
Amendments Notification under Acquisition of குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக இன்டெவ் டிரான்ஸ் , சென்னை 
Land for Industrial Purposes Act. 

என்ற நிர்வாகத்திற்கும் தென்னிந்திய தரைவழி போக்குவரத்து 

ஊழியர்கள் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
[Letter No. 3253/SIPCOT-LA/ 2009 -2 , Industries என்று அரசு கருதுவதாலும் ; 
( Sipcot - LA ) , 16th April 2009 .] 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
No.II( 2 )/LE/ 208 /2009. -- The following Amendment are அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
issued to the Industries Department Notification under sub 
section ( 1 ) of Section 3 of the Tamil Nadu Acquisition of 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய சட்டம் 
land for Industrial Purposes Act , 1997 (Tamil Nadu Act 10 XIV / 1947 ) 10(1)(c) பிரிவிலும் , 10 (1)(C ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
of 1999 ) published as Notification No.|| ( 2 )/ IND / 360 வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் 
( C - 22 )/ 2007 at page Nos . 79- 80 Part- II of Section 2 அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை தொழிற் தீர்ப்பாயத்தின் 
Tamil Nadu Government Gazette Extraordinary (Issue No . 187 ) தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
dated 4th July 2007 in respect of Acquisition of land in ஆணையிடுகிறார் . 
Unit- IV , Block - IV of 134 Oragadam Village , Sriperumbudur 
Taluk , Kancheepuram District : -- 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை தொழிற் 

தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
In the schedule to the said notification the following 
entries shall be deleted : 

இணைப்பு 


NDMENTS 


Manavari , S . F .No . 130 - 5 , name of the land owner / 

கோரிக்கை எண்கள் 2 மற்றும் 3 எழுவினா 
interested person - Chennai Marvellous General Finance & 
Investments Ltd ., V . Natarajan , Devaraja and Rukmani Ogulo 5606 Skilled /Semi-skilled /Unskilled 6T60TM 
0 . 12 . 0 Hectare . 

வகைப்படுத்தி கீழ்க்கண்ட அடிப்படைச் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
Manai , S .F . Nos . 130 - 48 to 51- name of the land 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
owners/ interested person - Rukmani, Balasubramanian , 
Chennai Sri Ganapathy Real Estate M . R . Rukmani , Chennai 

Skilled : Rs . 5 ,000 -500- 7,500 -750- 11 ,250 
Sri Ganapathy Real Estate , Kumar S ., Ramamurthy, 

Semi- Skilled : Rs . 4,500 - 500- 7,000- 750- 10,750 
Balasubramanian , Srikanth , P . Venkataraman , 
Krishnamoorthy , Tamilselvan , Rajasekaran , Sumathi , Unskilled : Rs . 3, 600 - 300 -5 , 100 - 450 - 7, 350 
Palaniappan , R . Ezhilan , L . Nagarajan , Chennai Marvellous 
General Finance Ltd . , Represented by V . Natarajan , 

கோரிக்கை எண் 4 எழுவினா 
Anantharama Krishnan , Mahalakshmi B . Sharma , Kamali 
Sridharan and Gowri - 918 Sq . mtrs . 

1960 - ஆம் ஆண்டை அடிப்படையாகக் கொண்டு 1000 புள்ளிக்கு 

1500 - ம் , 1000 புள்ளிக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் தலா 
Manai, S .F . Nos . 130 -52 to 59 , 61 , 62 , 64 to 76 , 77 - ரூ . 2/ - வீதம் பஞ்சப்படி வழங்கிட வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
name of the land owner / interested person - Rajasekaran , கோரிக்கை நியாயமானதுதானா ? அவ்வாறு இல்லையெனில் எவ்வளவு 
Sumathi and M . Ramanathan - 3552 Sq . mtrs . 

பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்க . 


கோரிக்கை எண் 5 எழுவினா 


Manai , S . F . Nos . 130 -69, 70 ,78 ,79 - name of the land 
owner / interested person - Rukmani , Sathyanarayanan , 
Lakshmi P . S . Sriram , Tamilselvan , K . Suresh and Chennai 
Marvelleous General Finance & Investments Ltd ., Represented 
by V . Natarajan - 390 Sq.mtrs . 


வீட்டு வாடகைப்படியாக அடிப்படைச் சம்பளத்தில் 40 சதவீதம் 
தொகையை வழங்கிட வேண்டும் என்ற தொழிற்சங்கக் கோரிக்கை 
சரியானதுதானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 


May 13 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


149 


கோரிக்கை எண் 13 எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை) லிமிடெட் . 

திண்டுக்கல் . 
ஷிப்டு அலவன்ஸ்சாக அடிப்படைச் சம்பளத்தில் 10 சதவீதம் 
வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமானதுதானா ? 

[ அரசாணை ( டி ) எண் 198 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்கவும் . 

( பி1) த் துறை , 2 ஏப்ரல் 2009 , பங்குனி 20 , திருவள்ளுவர் 
கோரிக்கை எண் 14 எழுவினா 

ஆண்டு 2040 .] 

No.||( 2) /LE /211 / 2009 . -- இந்த ஆணையின் இணைப்பில் 
உணவுப் படியாக ஷிப்டிற்கு தலா ரூ . 50 வழங்கிட வேண்டும் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கையானது சரியானதுதானா ? 

போக்குவரத்துக்கழகம் , ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
ஆமெனில் உரிய உத்தரவுகளைப் பிறப்பிக்க . 

நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிற் (சி .ஐ . டி. யு .) 
கோரிக்கை எண் 17 எழுவினா 

சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

கருதுவதாலும் ; 
தொழிலாளர்களுக்கு சீருடை பராமரிப்புப்படி ( Washing 
Allowance ) வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நியாயமானது தானா ? எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் ? ஆமெனில் அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 
XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(C) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 

வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் 
Disputes between Workmen and Managements referred to அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சிராப்பள்ளி தொழிலாளர் 
Labour Courts for adjudication . 

நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

ஆணையிடப்படுகிறது . 
புரசைவாக்கம் பெனிபிட் பண்ட் லிட் . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) 
[ அரசாணை ( டி ) எண் 183 , தொழிலாளர் மற்றும் 

பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 29 மார்ச் 2009.) 

மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் 
திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


நியாயமானது தானா எவ்வளவு வழங்கப்பட வேண்டும் ? ஆமெனி 


இணைப்பு 
எழுவினா 


No.II( 2 )/LE/210/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக புரசைவாக்கம் பெனிபிட் பண்ட் 
லிட் . , என்ற நிர்வாகத்திற்கும் ஐக்கிய தொழிலாளர் 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


திரு . கே . மதியழகன் , டி . எம் . - க்கு நிர்வாகம் தமது 
30 - 10 - 2003 தேதிய உத்தரவின் மூலம் அவரது வருடாந்திர ஊதிய 
உயர்வினை அதன் திரண்ட பயன்களின்றி மூன்று மாத காலத்திற்கு 
நிறுத்தம் செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் 
என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆமெனில் 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 


1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய சட்டம் 
XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , காஞ்சிபுரம் 
அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை தொழிலளார் நீதிமன்ற 

லிமிடெட் . 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் அரசாணை (டி ) எண் 200 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
ஆணையிடுகிறார் . 

( அ2) த் துறை , 3 ஏப்ரல் 2009.) 

No.II (2 ) LE /212 /2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10 (2ஏ ) குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து போக்குவரத்துக்கழகம் , காஞ்சிபுரம் என்ற நிர்வாகத்துக்கும் , எம். ஜி . ஆர் . 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை நீதி மன்றம் போக்குவரத்துக் கழக ஊழியர் சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
இணைப்பு 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
எழுவினா 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் 

XIV /1947 ) 10(1)( C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் 
ஏற்கனவே வழங்கியதை போல 2001 - 2002 - ம் ஆண்டுக்கு 

வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
மேற்சொன்ன தகராறு , சென்னை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

அருமையாககண்டு தி ஆர். 
5 மாதங்களும் 2002 - 2003 - ம் ஆண்டுக்கு 4 மாதங்களும் , 2003 
2004 - ம் ஆண்டுக்கு 4 மாதங்களும் , 2004 - 05 , 2005 - 06 மற்றும் 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
2006 - 07 - ம் ஆண்டுகளுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டவாறு மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) 
( Customary Bonus ) போனஸ் வழங்க வேண்டும் என்ற பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? ஆமெனில் வழங்கப்பட மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு சென்னை நீதிமன்றம் 
வேண்டிய போனஸ் எவ்வளவு என்பதை குறிப்பிடவும் . 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


150 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


இணைப்பு 

மற்றும் தமிழ்நாடு மின் வாரியம் , சென்னை , என்ற 
எழுவினா 

நிர்வாகத்திற்கும் , அகில இந்திய மின் வாரியம் கணக்கீட்டாளர் 

மற்றும் பணம் வசூலிப்பவர்கள் சங்கம் , சென்னைக்குமிடையே 
திரு . ரவியின் 21 - 7 - 1992 முதல் 5 - 10 - 1997 வரையிலான தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
பணிக்காலத்தை தற்போதைய பணியுடன் சேர்த்து கணக்கில் 
கொள்ள வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
நியாயமானது தானா ? ஆமெனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை) லிமிடெட் , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , கடலூர் 
திண்டுக்கல் . 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
[ அரசாணை (டி ) எண் 201 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
( பி 1) த் துறை , 6 ஏப்ரல் 2009 , பங்குனி 24 , மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
திருவள்ளுவர் ஆண்டு 2040.) 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
No . II (2 )/ LE / 213/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் நீதிமன்றம் , கடலூர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக்கழகம் , ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

இணைப்பு 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் தொழிற் (சி .ஐ . டி. யு .) 
சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

எழுவினா 
கருதுவதாலும் ; 

திரு . பி . அறிவழகன் என்பவரின் ஆண்டு ஊதிய உயர்வை 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

ப்பது 18 - 5 - 2005 நாளிட்ட விருத்தாச்சலம் செயற்பொறியாளரின் 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

குறிப்பாணை எண் 112/நிர்/உ .1/விரு கோ . ஒ. ந / 05 - ன்படி இரண்டு 

வருடங்களுக்கு தொடர் விளைவுடன் கடலூர் மேற்பார்வைப் 
1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய சட்டம் பொறியாளரின் 5 - 3 - 2005 நாளிட்ட குறிப்பாணை 
XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(C ) பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் எண் 076/GH1 /2 .3/ கோ . ஒ . ந/ 04 - 05 - 3 - ன்படி இரண்டு வருடங்கள் 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் தொடர்விளைவின்றியும் , விருத்தாச்சலம் , செயற்பொறியாளரின் 
அவர்களால் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் நீதிமன்றம் , 18 - 5 - 2005 நாளிட்ட குறிப்பாணை எண் 152/ 521/ செபொ/ இப் / 
திருச்சிராப்பள்ளிக்கு தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று விரு/ நிர் / உ .1/ கோ . ஒ . ந/ 2005 - ன்படி ஒரு ஆண்டு தொடர் 
இதனால் ஆணையிடப்படுகிறது . 

விளைவின்றியும் , 13 - 4 - 2005 நாளிட்ட குறிப்பாண எண் 52/ 173/ 

நிர் . 1 /21/ கோ . ஒ . ந ./ 05 - 1 - ன்படி ஒரு ஆண்டு தொடர் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) விளைவின்றியும் நிறுத்தி வைத்து தமிழ்நாடு மின்சார வாரியம் 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து வழங்கியுள்ள தண்டனை உத்தரவுகளை ரத்து செய்ய வேண்டும் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் , என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதா ? உரிய 
திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 


ஆவங்கியுள்ள அதிகளவும். 1000) மாவினைபடத்தின் மத்திய சட்டம் 


இணைப்பு 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் , (மதுரை ) லிமிடெட் , 
எழுவினா 

திண்டுக்கல் . 
திரு. கே . உதயகுமார் ஓட்டுநருக்கு நிர்வாகம் தமது 

[ அரசாணை ( டி ) எண் 207 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
28 - 2 - 2003 தேதிய உத்தரவின்மூலம் அவரது வருடாந்திர ஊதிய 

( பி 1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 
உயர்வினை 3 மாத காலத்திற்கு நிறுத்தம் செய்து வழங்கிய 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
தண்டனையை ரத்து செய்யக்கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 

No. II (2 )/LE / 215 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
மேற்பார்வை பொறியாளர் (விநியோகம் ) கடலூர் , மின்பகிர்மான நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி . ஐ . டி .யு .) 

வட்டம் , கடலூர் தலைமைப் பொறியாளர் (வினியோகம் ) தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
தமிழ்நாடு மின் வாரியம் , விழுப்புரம் மற்றும் தமிழ்நாடு மின் அரசு கருதுவதாலும் ; 
வாரியம் , சென்னை . 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
[ அரசாணை ( டி ) எண் 205 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

( பி2) த் துறை , 9 ஏப்ரல் 2009 , பங்குனி 27 , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் மத்திய 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

சட்டம் XIV / 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
No . II ( 2 )/LE/ 214/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக மேற்பார்வை பொறியாளர் தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 
(விநியோகம் ) கடலூர் , மின்பகிர்மான வட்டம் , கடலூர் தலைமைப் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
பொறியாளர் (விநியோகம் ) தமிழ்நாடு மின் வாரியம் , விழுப்புரம் ஆணையிடப்படுகிறது . 


May 13 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


151 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப் 

1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
படுகிறது . 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
இணைப்பு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
எழுவினா 

தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
மனுதாரர் திரு . என் . சேகர் , டி. எம் . - க்கு , நிர்வாகம் தமது 
27 - 08 - 2003 தேதிய உத்தரவு மூலம் , அன்னாரது வருடாந்திர 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
ஊதிய உயர்வினை , ஒரு மாத காலம் நிறுத்தம் செய்து 

10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
உத்தரவிட்டதை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
கோரிக்கை நியாயம்தானா ? ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை (டி ) எண் 208 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 

இணைப்பு 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 

எழுவினா 
No II( 2 )/LE/ 216/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

ஓட்டுநர் திரு . எஸ் . பி . பாண்டியன் என்பவருக்கு நிர்வாகம் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

தமது 12 - 1 - 2004 தேதிய உத்தரவின் மூலம் அவரது வருடாந்திர 
போக்குவரத்துக் கழகம் , ( மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

ஊதிய உயர்வினை திரண்ட பயன்களுடன் மூன்று மாத 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி . ஐ . டி .யு .) 

காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , சேதாரத் தொகையாக ரூ . 728 . 35ஐ 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

அவரது சம்பளத்தில் பிடித்தம் செய்து வழங்கப்பட்ட தண்டனையை 
அரசு கருதுவதாலும் ; 

ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

நியாயமானதுதானா ? ஆமெனில் உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் , ஆலங்குளம் . 


1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் (மத்திய 

[ அரசாணை ( டி ) எண் 212 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 

( பி 1 ) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 

No . II (2 )/LE/ 218 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் 
ஆணையிடப்படுகிறது . 

கார்ப்பரேஷன் லிமிடெட் , ஆலங்குளம் என்ற நிர்வாகத்திற்கும் , 

தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிர்வாகம் மற்றும் அதன் தொழில்நுட்பப் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

பணியாளர்கள் அசோசியேஷனுக்குமிடையே தொழிற் தகராறு 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
இணைப்பு 

சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
எழுவினா 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , மதுரை 
திரு எம் . மாணிக்கம் நடத்துநருக்கு நிர்வாகம் தமது 

தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
31 - 03 - 2003 தேதியிட்ட அலுவலக உத்தரவு மூலம் அவரது 

இதனால் ஆணையிடப்படுகிறது . 
வருடாந்திர ஊதிய உயர்வினை , ஒரு மாத காலத்திற்கு மட்டும் 
நிறுத்தம் செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்யக் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கோரும் தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆமெனில் உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
[ அரசாணை ( டி ) எண் 209 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

தொழிலாளர் நீதிமன்றம் , மதுரை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2040 .) 

இணைப்பு 
No . II (2)/LE /217 /2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

தொழிலாளி திரு . கே . இளங்கண்ணன் என்பவரின் 
போக்குவரத்துக் கழகம் , (மதுரை) லிமிடெட் ., திண்டுக்கல் என்ற 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி .ஐ . டி.யு . ) 

ஜூனியர்களுக்கு கிரேடு 6 மற்றும் 7 வழங்கி போர்மேன் பதவியும் 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 

வழங்கியுள்ள நிலையில் , அவருக்கு வழங்காதது நியாயம்தானா ? 
அரசு கருதுவதாலும் ; 

அவ்வாறில்லையெனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்க . 


152 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் , மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
திண்டுக்கல் . 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , 
[ அரசாணை ( டி ) எண் 213 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப் 
( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 

படுகிறது . 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

இணைப்பு 

எழுவினா 
No .II ( 2 )/LE / 219/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

திரு . பி . வெள்ளைச்சாமி , ஜேடிம் - க்கு நிர்வாகம் தமது 

30 - 4 - 2003 தேதிய உத்தரவின்மூலம் அவரது ஊதிய உயர்வினை 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

திரண்ட பயன்களின்றி ஒரு வருட காலத்திற்கு நிறுத்தம் செய்தும் , 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி .ஐ . டி .யு .) 

சேதாரத் தொகையை ரூ . 720 - ஐ அவரது சம்பளத்திலிருந்து 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று பிடித்தம் செய்தும் , அவர் தற்காலிக பணி நீக்கத்திலிருந்த 
அரசு கருதுவதாலும் ; 

5 நாட்களை தகுதிக்குட்பட்ட விடுப்பாகக் கருதவும் வழங்கப்பட்ட 

தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது கோரிக்கை நியாயமானதுதானா ? 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

ஆமெனில் உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

( அரசாணை ( டி ) எண் 220 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(c ) பிரிவிலும் , 10(1)(C ) பிரிவின் 

( பி1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு- 2040.) 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

No.II (2 ) LE / 221/ 2009. - இந்த ஆணையின் இணைப்பில் 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
ஆணையிடப்படுகிறது . 

நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி .ஐ . டி.யு .) 

தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் என்று அரசு கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அளிக்குமாறு தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
இணைப்பு 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
எழுவினா 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

திருச்சிராப்பள்ளி , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட 
மனுதாரர் திரு. ஏ . பாலகிருஷ்ணன் ஓட்டுநருக்கு நிர்வாகம் வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
தமது 17 - 01 - 2004 தேதிய உத்தரவின்மூலம் டயரின் சேதாரத் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
தொகையில் ரூ . 314 சம்பளத்தில் பிடித்தம் செய்ய வழங்கப்பட்ட 

10 (2ஏ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
தண்டனையை ரத்து செய்யக் கோரும் தொழிற்சங்கத்தின் நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
கோரிக்கை நியாயம்தானா ? 

அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
ஆமெனில் , உரிய உத்திரவு பிறப்பிக்க . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 217 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( பி 1) த் துறை . 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 

எழுவினா 
திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

திரு . எம் . சீனிவாசன் , நடத்துநருக்கு நிர்வாகம் தமது 
No .II( 2) LE /220/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

8 - 1 - 2004 தேதிய உத்திரவின் மூலம் , அவரது ஊதிய உயர்வினை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 

அதன் திரண்ட பயன்களின்றி ஆறு மாத காலத்திற்கு நிறுத்தம் 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 

செய்து வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் 
நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி .ஐ . டி.யு .) 

என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று ஆம் எனில் உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 
அரசு கருதுவதாலும் ; 

[ அரசாணை (டி ) எண் 221 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது ( பி 1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் No .II( 2 )/LE / 222 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(C ) பிரிவின் வரம்பு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற 
ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , திருச்சிராப்பள்ளி , நிர்வாகத்துக்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி .ஐ . டி . யு .) 
தொழிலாளர் நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

என்று அரசு கருதுவதாலும் ; 


May 13 , 2009) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


153 


மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது [ அரசாணை (டி ) எண் 224 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; ( பி 1) த் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040 .) 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10 (1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் No . II( 2 )/LE/ 224 / 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , 

கழகம் (மதுரை) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்துக்கும் , 
தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் ( சி . ஐ . டி . யு ) தொழிற் 
தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 

சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
ஆணையிடப்படுகிறது . 

கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , திருச்சிராப்பள்ளி 

( மத்திய சட்டம் XIV / 1947) 10(1)(C) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் நீதிமன்றம் 
இணைப்பு 

திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் 
எழுவினா 

என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 
திரு . ஏ . பாலகிருஷ்ணன் , ஓட்டுநருக்கு நிர்வாகம் தமது மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) 
17 - 1 - 2004 தேதிய உத்தரவின்மூலம் அவரது சம்பளத்தில் பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து 
ரூ . 804 - ஐ மூன்று தவணைகளில் பிடித்தம் செய்து வழங்கப்பட்ட மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , 
தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
கோரிக்கை நியாயமானதுதானா ? 
ஆமெனில் , உரிய உத்திரவுகள் பிறப்பிக்க . 

இணைப்பு 
[ அரசாணை ( டி ) எண் 223 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 

எழுவினா 
( பிரத் துறை , 13 ஏப்ரல் 2009 , பங்குனி 31 , திருவள்ளுவர் 

திரு எஸ் . வீரராகவன் , ஜே . டி . எம் - க்கு , நிர்வாகம் தமது 
ஆண்டு - 2040 .) 

30 - 04 - 2003 தேதிய உத்தரவின்மூலம் அன்னாரது வருடாந்திர ஊதிய 
No . II (2 )/LE /223/ 2009 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

உயர்வினை அதன் திரண்ட பயன்களுடன் நிறுத்தம் செய்தும் , 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் 

தற்காலிக வேலை நீக்கத்திலிருந்த 3 நாட்களை (15 - 7 - 2002 முதல் 

17 - 7 - 2002 வரை) தகுதிக்குட்பட்ட விடுப்பாக கருதவும் , வழங்கப்பட்ட 
கழகம் (மதுரை ) லிமிடெட் , திண்டுக்கல் என்ற நிர்வாகத்துக்கும் , 

தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
தமிழ்நாடு அரசு போக்குவரத்துத் (சி . ஐ . டி . யு ) தொழிற் 

கோரிக்கை நியாயமானது தானா ? 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கும்பகோணம் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் கோட்டம் - 2 ) லிமிடெட் , பெரிய மிளகுப்பாறை , திருச்சி . 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு தமிழ்நாடு 

திருத்த அறிவிக்கை 
ஆளுநர் அவர்களால் மேற்சொன்ன தகராறு , தொழிலாளர் நீதிமன்றம் , 
திருச்சிராப்பள்ளிக்கு நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் ( அரசாணை ( டி ) எண் 204 தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
என்று இதனால் ஆணையிடப்படுகிறது . 

( பி2 ) த் துறை , 09 ஏப்ரல் 2009 , பங்குனி 27 , 

திருவள்ளுவர் ஆண்டு - 2040 . ] 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து No II (2 )/LE / 225/ 2009. - அரசாணை (டி ) எண் 952 , தொழிலாளர் 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு , தொழிலாளர் நீதிமன்றம் , மற்றும் வேலை வாய்ப்பு ( பி2) த் துறை , நாள் 13 ஜூலை 2005 - ன் 
திருச்சிராப்பள்ளி கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

எழுவினாவில் கோரிக்கை எண் 5 - க்கு கீழ்க்கண்டவாறு 

பிழை திருத்தம் வெளியிடப்படுகிறது : -- 
இணைப்பு 

பிழைத் திருத்தம் 
எழுவினா 

மேற்சொன்ன அரசாணையின் எழுவினாவில் கோரிக்கை 
திரு கே . மதியழகன் டிஎம் - க்கு நிர்வாகம் தமது 31 - 12 - 2003 

எண் . 5 - ல் " 5 - 2 - 89 - ம் தேதிய சம்பளத்திற்காக " என்பதற்கு பதிலாக 
உத்திரவின் மூலம் அவருடைய வருடாந்திர ஊதிய உயர்வினை அதன் 

" 5 - 2 - 89 - ம் தேதிய சம்பவத்திற்காக " என்று பிழைத் திருத்தம் செய்து 
திரண்ட பயன்களின்றி ஆறுமாத காலத்திற்கு நிறுத்தம் செய்து 

ஆணை வெளியிடப்படுகிறது . 
வழங்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 

ச . ஆறுமுகம் , 

அரசு துணைச் செயலாளர் . 
ஆமெனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


154 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 - Sec . 2 


TRANSPORT DEPARTMENT 


Amendments to Notification under Land Acquisition Act. 


PUBLIC DEPARTMENT 
Census of the Population of India during the year 2011 . 
[Letter No . 11594 /2009- 1, Public (Law Officers), 

20th April 2009.) 
No . 11 (2 )/PULO / 226 /2009. — The following notification of 
the Ministry of Home Affairs (office of the Registrar, General , 
India ), New Delhi, the 20th February , 2009 is republished : 


[Letter No . 1330 /1. 1/2009-2, Transport (1. 1), 23rd April 2009, 

Fitlon 10, ST60i 360010 - 2040 .] 


S . 0 .562(E ). - In exercise of the powers conferred by 
Section 3 of the Census Act, 1948 ( 37 of 1948 ), the Central 
Government hereby declares that a census of the population 
of India shall be taken during the year 2011. The reference 
date for the census shall , except for the State of Jammu 
and Kashmir and snow bound non - synchronous areas of 
Himachal Pradesh and Uttarakhand, be 00 .00 hours of the 
first day of March 2011: 


No.1|( 2 )/ TRA/ 227 /2009 . — The following amendments are 
issued to the Draft Declaration under Section 6 approved 
in G . O . Ms. No. 19 , Transport (1- 1) Department, dated 
16th February 2007 and pulished as Notification 
No. II (2 )/ TRA /92 ( a )/2007 at page Nos. 1 and 2 of Part - 1| 
Section 2 of the Tamil Nadu Government Gazette Extraordinary 
(Issue No . 51). dated 19th February 2007 : 


AMENDMENTS 


in the said Notification , 


Provided that for the State of Jammu and Kashmir and 
snow bound non -synchronous areas of Himachal Pradesh 
and Uttarakhand , the reference date shall be 00 . 00 hours 
of the first day of October, 2010 . 


Against S.F . No. 23 -1A2 , for “ 0. 06 acre”, read “ 2178 sq.ft." 
Against S.F. No . 25- 1B , for “ 0.02 acre”, read “ 575 sq.ft.” 
Against S .F. No . 27 - 1B , for “0 .02acre”, read “ 787 sq. ft." 


[F .No. 9 /7 /2009-CD (CEN ) ] 


D .K . SIKRI, 
Registrar -General and 
Census Commissioner, India . 


Against S .F . No. 51- 1B , for “ 0 .07 acre", read “ 2548 sq .ft." 


Secretariat, 
Chennai- 9 . 


D . JOTHI JAGARAJAN , 
Secretary to Government. 


A . MOHAMMED ASLAM , 
Additional Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED THE DIRECTIVE ON STATIONER AND TRAINING,CHEAN 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


